GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11 . 
[R . Dis . No. 197 / 2009. 
[Price : Rs. 1. 60 Paise . 


0 FT 


KAMIT 


NMEN 


1 . 

TER 
2 

. W 
RILE 
1171 


SED 


WWW 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TA 


NADO 


RES 


V 


7 


TRUT 


SHdwa 


ALONE 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 321 ] 


CHENNAI, WEDNESDAY , OCTOBER 20 , 2010 

Aippasi 3 , Thiruvalluvar Aandu - 2041 


Part 11Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY DEPARTMENT 


PROPOSAL FOR INCLUSION OF CERTAIN AREAS WITHIN THE MADURAI CORPORATION LIMITS 

UNDER THE MADURAI CITY MUNICIPAL CORPORATION ACT. 


[G .O . Ms. No . 250 , Municipal Administration and Water Supply (Election ), 20th October 2010 .] 
No. II(2)/MAWS/644 (b -1)/2010. 

In exercise of the powers conferred by clause (b ) of sub -Section (4 ) of section 3 of the Madurai City Municipal Corporation 
Act, 1971 ( Tamil Nadu Act 15 of 1971), the Governor of Tamil Nadu hereby declares his intention to include within the jurisdiction 
of city of Madurai, the local areas comprised in the following local authorities: 


SI.No. 


Name of the local authorities . 


Whether full or part of the 
area of the local authority proposed 

to be included . 


(2 ) 


Full 
Full 
Full 
Full 
Full 
Full 


Anaiyur Municipality 
Avaniyapuram Municipality 
Thiruparankundram Municipality 
Harvepatti Town Panchayat 
Thirunagar Town Panchayat 
Vilangudi Town Panchayat 
Melamadai Village Panchayat 
Uthangudi Village Panchayat 
Vandiyur Village Panchayat 
Kannanenthal Village Panchayat 
Naganakulam Village Panchayat 

[ 1 ] 


Full 


Full 


Full 


Full 


Full 


DTP - 11 - 2 Ex . (321) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


SI. No. 


Name of the local authorities. 


Whether full or part of the 
area of the local authority proposed 

to be included . 


( 3 ) 


( 2 ) 
Tiruppalai Village Panchayat 
Chinna Anuppanadi Village Panchayat 
Chinthamani Village Panchayat 
Iravathanallur Village Panchayat 
Pudukkulam Bit Il Village Panchayat 
Thiyagarajar Colony Village Panchayat 


Full 
Full 
Full 


Full 


Full 


Full 


Based on the above inclusion , wards will be divided for the next ordinary election . 


2 . Any inhabitant of the said local areas or any local authority or the council of the Corporation desiring to object to the 
proposal may submit his objection in writing to the Government of Tamil Nadu within six weeks from the date of 
publication of this Notification in the TamilNadu GovernmentGazette. Objections , if any, in writing should be addressed to the Principal Secretary 
to Government , Municipal Administration and Water Supply Department , Secretariat, Fort St . George , Chennai - 600 009 . 


அறிவிக்கை 


1971ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 15 /1971) 3ஆம் பிரிவின் (4 ) ஆம் உட்பிரிவின் , (b ) எனும் 
கூறில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , கீழ்க்காணும் உள்ளாட்சி அமைப்புகளில் அடங்கியுள்ள 
பரப்பிடங்களை மதுரை மாநகருக்குள் உள்ளடக்குவதற்கான தமது உத்தேசத்தை இதன் மூலம் அறிவிக்கிறார் : -- 


வ . எண் . 


உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் 


உள்ளாட்சியின் பரப்பிடம் முழுமையாக 
அல்லது பகுதியாக இணைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளதா. 


( 3 ) 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 
முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


ஆனையூர் நகராட்சி 
அவனியாபுரம் நகராட்சி 
திருப்பரங்குன்றம் நகராட்சி 
ஹார்விப்பட்டி பேரூராட்சி 
திருநகர் பேரூராட்சி 
விளாங்குடி பேரூராட்சி 
மேலமடை கிராம ஊராட்சி 
உத்தங்குடி கிராம ஊராட்சி 
வண்டியூர் கிராம ஊராட்சி 
கண்ணணேந்தல் கிராம ஊராட்சி 
நாகனாகுளம் கிராம ஊராட்சி 
திருப்பாலை கிராம ஊராட்சி 
சின்ன அனுப்பானடி கிராம ஊராட்சி 
சிந்தாமணி கிராம ஊராட்சி 
ஐராவதநல்லூர் கிராம ஊராட்சி 
புதுக்குளம் பிட் || கிராம ஊராட்சி 
தியாகராஜர் காலனி கிராம ஊராட்சி 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 


உள்ளாட்சிகள் மேற்கண்டவாறு சேர்க்கப்படுவதன் அடிப்படையில் அடுத்த சாதாரணத் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும் . 


2 . மேற்குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புப் பகுதிகளில் வசிப்பவரோ அல்லது உள்ளாட்சி அதிகாரமைப்போ அல்லது 
மாநகராட்சி மன்றமோ , இக்கருத்துருவை ஆட்சேபிக்க விரும்பினால் , தமது ஆட்சேபணைகளை , எழுத்து வடிவில் , இவ்வறிவிக்கை 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆறு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கலாம் . ஆட்சேபணைகள் ஏதுமிருப்பின் , எழுத்து வடிவில் , 
அரசு முதன்மைச் செயலர் , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 
அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


PROPOSAL FOR INCLUSION OF CERTAIN AREAS WITHIN THE COIMBATORE CORPORATION LIMITS UNDER 

THE COIMBATORE CITY MUNICIPAL CORPORATION ACT. 


[ G . O . MS. No . 251 , Municipal Administration and Water Supply ( Election) , 20th October 2010 . ] 


No .II(2 )/MAWS/ 644 ( b - 2)/ 2010 . 

In exercise of the powers conferred by clause (b ) of sub - section (4 ) of Section 3 of the Coimbatore City Municipal Corporation 
Act, 1981 ( Tamil Nadu Act 25 of 1981), the Governor of Tamil Nadu hereby declares his intention to include within the jurisdiction 
of City of Coimbatore , the local areas comprised in the following local authorities : 
Sl.No. Name of the local authorities . 

Whether full or part of the 
area of the local authority proposed 

to be included. 


( 2 ) 


( 3 ) 


Kurichi Municipality 
Kuniamuthur Municipality 
Goundampalayam Municipality 
Saravanampatti Town Panchayat 
Kalapatti Town Panchayat 
Vellalore Town Panchayat 
Vadavalli Town Panchayat 
Thudiyalur Town Panchayat 
Veerakeralam Town Panchayat 
Perur Town Panchayat 
Chinniampalayam Village Panchayat 
Vilankurichi Village Panchayat 


Full 
Full 
Full 
Full 
Full 
Full 
Full 
Full 


Full 


Full 


Full 


12 


Full 


Based on the above inclusion , Wards will be divided for the next ordinary election . 

2 . Any inhabitant of the said local areas or any local authority or the council of the Corporation desiring to object to the 
said inclusion may submit his objection in writing to the Government of Tamil Nadu within six weeks from the date of publication 
of this Notification in the Tamil Nadu Government Gazette . Objections , if any, in writing should be addressed to the Principal 
Secretary to Government , Municipal Administration and Water Supply Department , Secretariat , Fort St . George, 
Chennai - 600 009 . 


அறிவிக்கை 


1981ஆம் ஆண்டு கோயம்புத்துார் மாநகராட்சி சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 25/ 1981) 
3ஆம் பிரிவின் (4) ஆம் உட்பிரிவின் , (b ) எனும் கூறில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
கீழ்க்காணும் உள்ளாட்சி அமைப்புகளில் அடங்கியுள்ள பரப்பிடங்களை கோயம்புத்துார் மாநகருக்குள் உள்ளடக்குவதற்கான தமது 
உத்தேசத்தை இதன் மூலம் அறிவிக்கிறார் : -- 


வ .எண் . 


உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் . 


உள்ளாட்சியின் பரப்பிடம் 
முழுமையாக அல்லது பகுதியாக 
இணைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதா. 


( 3 ) 


( 2 ) 
குறிச்சி நகராட்சி 
குனியமுத்தூர் நகராட்சி 
கவுண்டம்பாளையம் நகராட்சி 
சரவணம்பட்டி பேரூராட்சி 
காளப்பட்டி பேரூராட்சி 
வெள்ளலூர் பேரூராட்சி 
வடவள்ளி பேரூராட்சி 
துடியலுார் பேரூராட்சி 
வீரகேரளம் பேரூராட்சி 


முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 
முழுமையாக 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் . 


உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் . 


உள்ளாட்சியின் பரப்பிடம் முழுமையாக 
அல்லது பகுதியாக இணைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளதா. 


( 2 ) 


முழுமையாக 


பேரூர் பேரூராட்சி 
சின்னியம்பாளையம் கிராம ஊராட்சி 
விளாங்குறிச்சி கிராம ஊராட்சி 


முழுமையாக 


முழுமையாக 


உள்ளாட்சிகள் மேற்கண்டவாறு சேர்க்கப்படுவதன் அடிப்படையில் அடுத்த சாதாரணத் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும் . 

2 . மேற்குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புப் பகுதிகளில் வசிப்பவரோ அல்லது உள்ளாட்சி அதிகாரமைப்போ அல்லது 
மாநகராட்சி மன்றமோ , மேற்கண்டவாறு உள்ளாட்சிகளை சேர்த்தல் தொடர்பாக ஆட்சேபிக்க விரும்பினால் , தமது ஆட்சேபணைகளை, 
எழுத்து வடிவில் , இவ்வறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆறு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கலாம் . ஆட்சேபணைகள் 
ஏதுமிருப்பின் , எழுத்து வடிவில் , அரசு முதன்மைச் செயலர் , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 , அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும் . 


க . அஷோக் வர்தன் ஷெட்டி , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


